சுவிசேஷத்தின்‌ மேன்மை 


சகோ. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


நம்முடைய கைகளில்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷத்தின்‌ மேன்மையை 
நன்கு அறிந்தவர்கள்‌ ஒருசிலரே. தங்களுடைய கைகளில்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்ற 
பொறுப்பை உணர்ந்தவர்களும்‌ ஒருசிலரே. காலத்தை புரிந்துகொண்டவர்களாய்‌ 
தேவனுக்கென்று போராட புநப்படூுகிறவர்களும்‌ ஒருசிலரே. நம்முடைய கைகளில்‌ 
இருக்கின்ற சுவிசேஷம்‌ எப்படிப்பட்டது? நம்மிடத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு 
எப்படிப்பட்டது? என்பதை நான்‌ நன்றாக புரிந்துகொண்டோமாகில்‌, சுவிசேஷத்தை நாம்‌ 
எளிதாக எடைபோடமாட்டோம்‌. தேவன்‌ இவ்வுலகை வெற்றிகொள்ள நமது கரத்தில்‌ 
கொடுத்த பட்டயமே சுவிசேஷம்‌. பட்டயத்தை கைகளில்‌ வைத்துக்கொண்டு போராடாத 
வீரர்கள்‌ உண்டு, தங்களிடம்‌ இருக்கின்ற பட்டயத்தின்‌ வலிமையை 
புரிந்துகொள்ளாதவர்களும்‌ அநேகர்‌ உண்டு. எனினும்‌, இக்கடைசி நாட்களில்‌ தேவன்‌ 
நமது கரங்களில்‌ கொடுத்திருக்கின்ற சுவிசேஷத்தின்‌ மேன்மையை அறிந்தோரால்‌ 
மாத்திரமே தேவனுக்கென்று இவ்வுலகத்தில்‌ மேன்மையான காரியங்களைச்‌ செய்யமுடியும்‌. 


கொலை செய்வோருயும்‌ 
கொள்ளைகொண்ட சுவிசேஷம்‌ 


சில வருடங்களுக்கு முன்னதாக தேவன்‌ எங்களை பாரப்படூத்தினதினால்‌, நாங்கள்‌ 
இருக்கின்ற மாவட்டத்தில்‌ மலைப்பகுதியில்‌ இருக்கின்ற ஒரு மக்கள்‌ கூட்டத்தை 
சந்திக்கும்படியாகப்‌ புறப்பட்டுச்‌ சென்றோம்‌. அந்த மலையில்‌ நான்கு விதமான ஜாதி 
மக்கள்‌ வசித்துவருகின்றனர்‌. அவர்களில்‌ மூன்று ஜாதிகள்‌ மத்தியில்‌ ஏற்கனவே சென்று 
சுவிசேஷத்தைச்‌ சொல்லவும்‌, அவர்கள்‌ ஆராதிக்க ஆலயங்களைக்‌ கட்டவும்‌ கர்த்தர்‌ 
உதவி செய்தார்‌. எனினும்‌, ஒரு கூட்ட மக்கள்‌ மாத்திரம்‌ உட்பகுதியில்‌ காணப்பட்டார்கள்‌. 
சில வருடங்களுக்கு முன்பு தேவன்‌ எங்களை தெளிவாக ஏவியபடியினால்‌ அவர்களையும்‌ 
சந்திக்கச்‌ சென்றோம்‌. அந்த மக்கள்‌ கூட்டத்தின்‌ பெயர்‌ 'கர்வார்‌. இவர்கள்‌ 
முரட்டாட்டமானவர்கள்‌. ஏப்ரல்‌ மாதத்தின்‌ மூன்றாவது மற்றும்‌ நான்காவது வாரத்தில்‌ 
இவர்கள்‌ பண்டிகை கொண்டாடும்‌ நாட்களில்‌ 10 அல்லது 15 பேருடைய தலைகளை 
வெட்டி அவைகளைக்‌ கொண்டுவந்து தங்களது நிலத்தில்‌ புதைத்துவிட்டால்‌, அந்த 
வருடத்தில்‌ அவர்களுக்கு நல்ல விளைச்சல்‌ கிடைக்கும்‌ என்ற நம்பிக்கையுடையவர்கள்‌. 
பல நூற்றாண்டுகளாக இப்படியே இம்மக்கள்‌ செய்துவருகின்றனர்‌. 


இந்த மக்களைச்‌ சந்திக்க தேவன்‌ என்னை ஏவியபோது, அவர்கள்‌ பண்டிகை 
கொண்டாடும்‌ ஏப்ரல்‌ மாதத்திலே, என்னுடன்‌ பணிசெய்யும்‌ சில ஊழியர்களும்‌ மற்றும்‌ 
நண்பர்களுமாக ஏறக்குறைய நாற்பத்தைந்து பேராக, ஒவ்வொருவருடைய தலையிலும்‌ 15 
கிலோ எடையுள்ள பொருட்களை சுமந்துகொண்டு அக்கூட்டத்தாரைச்‌ சந்திக்க 
ஆயத்தமானோம்‌. என்னோடு கூட சேர்ந்தவர்களுக்கெல்லாம்‌ பயமாகவே இருந்தது. 
ஏனெனில்‌, அம்மக்கள்‌ தங்கள்‌ சொந்த ஜனங்களை வெட்டூவதில்லை, வேற்று 
மனிதர்களின்‌ தலைகளையே வெட்டி வந்தார்கள்‌. நாங்கள்‌ அவர்களுக்கு முன்னதாக 
வேற்றுமனிதர்களாகவே காணப்பட்டோம்‌. நாங்கள்‌ அங்கே சென்றபின்பு இரவு நேரத்தில்‌ 
அங்குள்ள கிராமம்‌ ஒன்றில்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தோம்‌, கூட்டங்கள்‌ முடிந்தபின்பு 
இரவிலே தெருவிலே வைக்கோலை விரித்து அதற்கு மேல்‌ தூங்கிவிட்டோம்‌. பன்னிரெண்டு 
நாட்கள்‌ நாங்கள்‌ அங்கே ஊழியம்‌ செய்ததின்‌ பயனாக இன்று வரை அப்பகுதியில்‌ ஒரு 
மனிதனுடைய தலையும்‌ வெட்டப்படவில்லை. நமது கைகளிலுள்ள சுவிசேஷத்தின்‌ 
வல்லமையினால்‌, அந்த பழக்கம்‌ அவர்களிடமிருந்து எடுபட்டூுப்போயிற்று. தலை 
வெட்டுவதற்கு தலைவனாயிருந்தவனையும்‌ தேவன்‌ சந்தித்தார்‌. இயேசு கிறிஸ்து 
பாவிகளுக்காக உயிரைக்கொடுத்தவர்‌ மாத்திரமல்ல இன்றும்‌ அவர்‌ உயிரோடிருக்கிறவர்‌, 


ராஜரீகம்‌ பண்ணுகிறவர்‌, வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ உடையவர்‌ என்பது 
நிரூபிக்கப்பட்ட சரித்திரம்‌. அந்த பகுதிக்கு MLA ஆக இருந்தவர்‌ கிறிஸ்தவ விரோத 
அமைப்பைச்‌ சார்ந்தவர்‌; அவர்‌ அப்பகுதிக்கு சென்று, கிறிஸ்தவ மிஷனெரிகள்‌ இங்கு 
வருகிறார்களாமே என்று விசாரித்தபோது, அவர்களோ: நீங்கள்‌ செய்யக்கூடாததை 
அவர்கள்தான்‌ செய்தார்கள்‌ என்று பதிலுரைத்ததோடு, நாங்கள்‌ அவர்களைத்தான்‌ 
பின்பற்றுவோம்‌ என்றும்‌ சொன்னார்கள்‌. 


கர்த்தரின்‌ நாமம்‌ எங்கே சொல்லப்படுகின்றதோ அங்கே விடுதலை வந்தே தீரும்‌, 
கர்த்தரின்‌ பெயர்‌ எங்கே உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கே சாபங்கள்‌ மாறியே தீரும்‌. 
குருட்டாட்டமானாலும்‌, முரட்டாட்டமானாலும்‌ அவைகள்‌ நிச்சயம்‌ அடியோடு மாறும்‌. 
இத்தனை பெரிய சுவிசேஷத்தின்‌ மேன்மையினை நாம்‌ அறியாதிருந்து, இந்த தேசத்தின்‌ 
மேல்‌ வருகின்ற சாபத்திற்கு நாம்‌ பொறுப்பாளிகள்‌ என்பதை நாம்‌ 
உணராதிருப்போமானால்‌ நாம்‌ பரிதபிக்கப்படத்தக்கவர்களே. 


ஆத்துமரக்களுக்காக 
ஆசீர்வாதங்களை தியாகமாக்குவோர்‌ 


நடந்த யாவற்றையும்‌ மொர்தெகாய்‌ அறிந்தபோது, மொர்தெகாய்‌ தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்து, இரட்டுடுத்தி, சாம்பல்‌ போட்டுக்கொண்டு, 
நகரத்தின்‌ நடுவே புறப்பட்டுப்போய்‌, துயரமுள்ள மகா சத்தத்துடன்‌ 
அலறிக்கொண்டு,ராஜாவின்‌ அரமனை வாசல்‌ முகப்புமட்டும்‌ வந்தான்‌. 
இரட்டூடுத்தினவனாய்‌ ராஜாவின்‌ அரமனை வாசலுக்குள்‌ பிரவேசிக்க 
ஒருவனுக்கும்‌ உத்தரவில்லை. ராஜாவின்‌ உத்தரவும்‌ அவனுடைய 
கட்டளையும்‌ போய்ச்‌ சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும்‌ ஸ்தலத்திலுமுள்ள 
யூதருக்குள்ளே மகா துக்கமும்‌, உபவாசமும்‌, அழுகையும்‌ புலம்பலும்‌ 
உண்டாய்‌, அநேகர்‌ இரட்டூடுத்திச்‌ சாம்பலில்‌ கிடந்தார்கள்‌. எஸ்தர்‌ 4:1-3 


எஸ்தரின்‌ நாட்களில்‌ ஆமானுடைய  சதித்திட்டத்தின்படி, தேவ ஜனங்களை 
அழிக்கவேண்டும்‌ என்ற திட்டம்‌ தீட்டப்பட்டிருந்தது. அதிகாரம்‌ பெற்றவனாக, 
எல்லாவற்றையும்‌ தன்‌ கைகளில்‌ வைத்துக்கொண்டு, ஆணவமிக்கவனாக, தேவனுடைய 
ஜனத்திற்கு விரோதமாக அவன்‌ எழும்பியிருந்த செய்தி மற்றும்‌ எழுதியிருந்த கடிதங்கள்‌ 
127 நாடுகளுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்திருந்தது. இந்தச்‌ செய்தியை மொர்தெகாய்‌ 
அறிந்தபோது, அதிர்ச்சிக்குள்ளானான்‌. தன்னுடைய மகள்‌ ராணியாயிருக்கிறாள்‌, நான்‌ 
அரண்மனையிலிருக்கின்றேன்‌ எனக்கு பாதுகாப்பு கிடைத்துவிட்டது என்று நினைத்து 
மற்றவர்களைக்குறித்து கவலையில்லாமல்‌ மொர்தெகாயினால்‌ வாழமுடியவில்லை. தனது 
ஜனத்திற்கு அழிவு வருவதை அறிந்த மொர்தேகாய்‌ அலறிக்கொண்டு, சாம்பலைப்‌ 
போட்டுக்கொண்டு இரட்டை உடுத்திக்கொண்டு வருகின்றான்‌. எஸ்தருக்கு தனது 
ஜனத்தைக்‌ குறித்த வைராக்கியத்தையும்‌, இந்த காலத்தைக்‌ குறித்த உணர்ச்சியையும்‌, 
இந்த நேரத்தில்‌ அவள்‌ செயல்படவேண்டும்‌ என்பதை எஸ்தரிடம்‌ சொல்லவேண்டும்‌ 
என்றும்‌ அவன்‌ துடித்துக்கொண்டிருந்தான்‌. எஸ்தரோ மேல்‌ மாடியிலிருந்து 
பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. தன்னை வளர்த்த மொர்தெகாய்‌ இரட்டூடுத்தியிருப்பதைக்‌ 
எஸ்தரால்‌ சகித்துக்கொள்ள முடியவில்லை. தன்‌ தாதிமார்களை அழைத்து அவனுக்கு 
புது ஆடைகளை அனுப்பினாள்‌. அந்த புதிய வஸ்திரங்கள்‌ அவனை ஈர்க்கவில்லை. 
தன்னுடை சுகபோகங்களின்‌ மேல்‌ மொர்தெகாய்க்கு விருப்பமில்லை, அவனது தேவை 
எல்லாம்‌ என்‌ ஜனத்தை தப்புவிப்பதற்கு எஸ்தர்‌ இப்போது செயல்படவேண்டும்‌ என்பதே. 


தனக்கு கிடைக்கின்ற வசதி வாய்ப்புளை, ஜனங்களைத்‌ தட்டி எழுப்புவதற்காக 
தியாகமாக்குவதற்கும்‌, தேசத்தின்‌ அழிவிலிருந்து ஜனங்களைக்‌ காப்பதற்காக தனக்கு 
வருகின்ற இலாபத்தையும்‌ ஆண்டவருக்கு காணிக்கையாக்கிவிடும்‌ கூட்டம்‌ தேவை. தேவன்‌ 
மோசேயை நோக்கி: ஆகையால்‌ என்‌ கோபம்‌ இவர்கள்‌ மேல்‌ முளவும்‌, நான்‌ இவர்களை 
அழித்துப்போடவும்‌ நீ என்னை விட்டுவிடு. உன்னை ஒரு பெரிய ஜூதியாக்குவேன்‌ (யாத்‌ 


32:10) என்று சொன்னபோது, மோசே தன்‌ தேவனாகிய கர்த்தரை நோக்கி: கர்த்தாவே, 
தேவரீர்‌ மகா பலத்தினாலும்‌ வல்லமையுள்ள கையினாலும்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோயம்‌ 
புற்றியெரிவதென்ன.? மலைகளில்‌ அவர்களைக்‌ கொன்று பொடனவும்‌, பூமியின்மேல்‌ 
இராதபடிக்கு அவர்களை நிர்முலமாக்கவும்‌, அவர்களுக்குத்‌ திங்குசெய்யும்பொருட்டே 
அவர்களைப்‌ ஸ்றப்படப்பண்ணினார்‌ என்று எகிப்தியர்‌ சொல்லுவானேன்‌? உம்முடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தை விட்டுத்‌ திரும்பி உமது ஜனங்களுக்குத்‌ தங்குசெய்யாதபடிக்கு, 
அவர்கள்மேல்‌ பரிதாபங்கொள்ளும்‌ (யாத்‌ 32:11-12) நீர்‌ எனக்கு ஆசீர்வாதங்களைத்‌ 
தந்தாலும்‌, அந்த அஆசீர்வாதத்தினிமித்தம்‌ உமக்கு இகழ்ச்சி வருமானால்‌ அந்த 
ஆசீர்வாதங்கள்‌ எனக்கு தேவையில்லை என்றே மோசே கூறுகின்றான்‌. நீர்‌ இந்த 
ஜனங்களை அழித்துவிட்டால்‌, எகிப்திலிருந்து அழைத்துக்கொண்டூவந்தவரால்‌ 
கானானுக்குள்‌ இவர்களைக்‌ கொண்டுபோக முடியவில்லை என்று எகிப்தியர்கள்‌ 
நிந்திப்பார்கள்‌, அப்போது உமது நாமத்திற்கு இகழ்ச்சி வந்துவிடும்‌. தேவன்‌ தருகின்ற 
ஆசீர்வாதங்களால்‌ அவரது நாமத்திந்கு மகிமை வந்தால்‌ மாத்திரமே அது தனக்குத்‌ 
தேவை என்று மோசே எண்ணினான்‌. 


என்னுடைய வீட்டிற்கு அமெரிக்காவைச்‌ சேர்ந்த நண்பர்‌ ஒருவர்‌ ஒருமுறை வந்தார்‌. 
அவர்‌ தன்னுடைய ஆடைகளை எனது மனைவியிடம்‌ துவைத்துத்‌ தரும்படிக்குக்‌ கேட்டார்‌. 
எனது மனைவியோ அப்போது கால்களில்‌ புண்களினால்‌ கஷ்டப்பட்டுக்கொண்டிருந்தாள்‌. 
பின்பு ஒருசில வருடங்களில்‌ அந்தப்‌ புண்கள்‌ குணமாகிவிட்டன. இரண்டாவது குழந்தை 
பிறந்தபோது, அவளது உடல்‌ பெலவீனப்பட்டபோது, பீஹாரின்‌ ஆகாரங்கள்‌ அவளுக்கு 
ஒத்துக்கொள்ளாதபோது, மீண்டும்‌ அவளது கால்களில்‌ அந்த புண்கள்‌ தோன்றத்‌ 
தொடங்கின. அந்த நேரத்திலும்‌ அவள்‌ அவரது ஆடைகளை வாங்கி அதை 
துவைத்துக்கொண்டிருந்தாள்‌, அப்போது திடீரென அங்கே வந்த அந்த மனிதர்‌ அவளது 
கால்களில்‌ உள்ள புண்களைப்‌ பார்த்துவிட்டார்‌. அவருக்கு கண்ணீர்‌ வந்துவிட்டது, 
என்னிடம்‌ வந்து: என்ன ஜெபக்குமார்‌ இந்த நிலையில்‌ வைத்திருக்கின்றாய்‌? என்று 
சொன்னதோடு அடுத்த மாதத்தில்‌ நான்‌ உனது மனைவிக்கு ஒரு சலவை இயந்திரம்‌ 
வாங்கிக்கொடுக்கிறேன்‌ என்று சொன்னார்‌. இதற்கு முன்னதாகவே ஒரு பொறியாளர்‌ ஒருவர்‌ 
ஒரு அலமாரியையும்‌, டைனிங்‌ செட்டையும்‌ கொடுத்துவிட்டு சென்றிருந்தார்‌; இப்போது 
சலலை இயந்திரமும்‌ வந்துவிட்டது. என்னோடே ஊழியம்‌ செய்துகொண்டிருந்த 
சகோதரியை இந்த தேசத்தினர்‌ 24 மணி நேரத்தில்‌ இடத்தை காலி செய்யவேண்டும்‌ 
என்று நோட்டீஸ்‌ கொடுத்திருந்தபடியினால்‌, அவர்‌ தனது பழைய குளிர்சாதனப்‌ பெட்டி 
ஒன்றையும்‌ எனக்கு கொடுத்துச்‌ சென்றிருந்தார்‌. இந்த மூன்றும்‌ என்னுடைய வீட்டில்‌ 
வருபவர்கள்‌ எல்லாரும்‌ பார்க்கக்கூடிய விதத்திலேயே இருந்தன. அப்போது என்னுடன்‌ 
ஊழியம்‌ செய்த ஒரு தம்பி திருமணம்‌ செய்துகொள்வதற்காக திருச்சிக்கு வந்திருந்தார்‌. 
அவருக்கு பெண்‌ கொடுத்தவர்‌ ஒரு போதகர்‌. திருமணம்‌ முடித்த சகோதரர்‌ போதகரிடம்‌: 
“அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ அண்ணனுடைய வீட்டைப்‌ பார்த்தீர்களா, அவர்களுக்கு வாசிங்‌ 
மெசின்‌ இருக்கின்றது, குளிர்சாதனப்‌ பெட்டி இருக்கிறது டைனிங்‌ டேபிள்‌ இருக்கின்றது, 
எனவே, நீங்களும்‌ எனக்கு இவைகளை வாங்கிக்கொடுத்தால்‌ மாத்திரமே உங்களது 
பெண்னை நான்‌ அங்கு கூட்டிக்கொண்டுபோவேன்‌ என்று சொன்னதாக அந்த போதகர்‌ 
என்னிடம்‌ சொன்னார்‌. எனவே நான்‌ பீஹாருக்குச்‌ சென்றவுடன்‌, என்னுடைய வாசிங்‌ 
மெசினை என்னுடன்‌ இருக்கும்‌ ஒரு சகோதரிக்கு கொடுத்துவிட்டேன்‌. 
குளிர்சாதனப்பெட்டியையும்‌ இன்னொருவருக்குக்‌ கொடுத்துவிட்டேன்‌. தேவன்‌ கொடுத்த 
ஆசீர்வாதங்கள்‌ மற்றவர்களுக்கு இடையூராக மாறிவிடுமோ என்ற பயத்திலேயே நான்‌ 
அப்படிச்‌ செய்தேன்‌. 


மற்றவர்களுக்கு நான்‌ இடறலற்றவனாக வாழவேண்டும்‌ என்று நினைக்கின்ற எந்த 
மனிதனும்‌, தேவனது ஆசீர்வாதங்கள்‌ தனக்கு தேவையானதாமிருந்தாலும்‌, தேவ நாமம்‌ 
தூஷிக்கப்படக்கூடாது என்பதில்‌ கவனமாயிருப்பான்‌. இப்படிப்பட்ட மோசேக்களும்‌, 
மொர்தெகாய்களும்‌ இன்றய நாட்களில்‌ எழும்பவேண்டும்‌. தேவன்‌ என்னை எத்தனையாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ பாருங்கள்‌ என்று அறிவிப்பதற்காக அல்ல, என்‌ தேவனுடைய 
நாமம்‌ தூஷிக்கப்பட்டூவிடக்கூடாது என்பதற்காக தேவ நாமத்திற்காக 


வைராக்கியங்கொள்ளுகின்ற மொர்தெகாய்கள்‌ இன்று எழும்பினால்‌, சட்டங்கள்‌ மாறும்‌, 
தேசத்தின்‌ நிலமை மாறும்‌, தேவன்‌ இந்த தேசத்தில்‌ மகிமைப்படூவார்‌. 


ஜனங்களுக்காக 
இவனை தியாகமாக்குவோர்‌ 


ரஷ்யா ஒரே நாடாயிருந்தபோது பல தேசத்தின்‌ மக்கள்‌ அதற்காக போராடி 
ஜெபித்துவந்தார்கள்‌. பெர்லினின்‌ சுவர்‌ இடிக்கப்படவேண்டுமென்று நானும்‌ அவர்களோடு 
கூடச்‌ சேர்ந்து ஜெபித்திருக்கின்றேன்‌. கம்யூனிச தேசங்களுக்கெல்லாம்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை எடூத்துச்செல்ல முடியவில்லையே என்று மக்கள்‌ ஜெபித்தபோது, ஒரு 
போதகர்‌ எழுந்து நின்று ரஷ்யா 13 துண்டாக உடைந்து சிதறுவதை நான்‌ காண்கிறேன்‌, 
அடூத்த மாதத்தில்‌ அது நடக்கும்‌ என்று சொன்னதை தேவன்‌ அப்படியே நிறைவேற்றினார்‌. 
இன்று ரஷ்யாவிற்கு வேதாகமத்தை நாம்‌ எடுத்துச்‌ செல்லமுடியும்‌, வேதாகம 
கலாசாலைகளும்‌ இருக்கின்றன. பின்னும்‌ நடந்த ஒரு கூட்டத்தில்‌ அதே போதகர்‌ 2007 ம்‌ 
ஆண்டில்‌ இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறும்‌ என்று சொன்னதை நான்‌ நினைக்கும்போது, 
என்‌ உள்ளம்‌ பூரிக்கின்றது. இந்தியா கிறிஸ்துவை அறிந்த, கிறிஸ்துவின்‌ நெறியிலே 
நடக்கின்ற நாடாக மாறவேண்டுமென்றால்‌, இன்றைக்கு தனக்கு வருகின்ற 
இலாபங்களையல்ல தேசத்தைக்‌ குறித்த பாரங்கொண்ட மனிதர்கள்‌ எழும்பியாகவேண்டும்‌. 
சபைகளில்‌ மொர்தெகாய்கள்‌ எழும்பவேண்டும்‌. எனக்கு வசதிகளல்ல, தேவ ராஜ்யம்‌ 
பரம்புவதற்கு தியாகத்தை மூலதனமாகக்கொண்ட அநேக ஊழியர்களும்‌, விசுவாசிகளும்‌ 
இந்நாட்களில்‌ எழும்பியாகவேண்டும்‌. 


மதுரையில்‌ ஒருமுறை கூட்டத்தினை முடித்து நான்‌ மேடையிலிருந்து 
இறங்கிக்கொண்டிருந்தபோது, சிறு பெண்‌ ஒருவள்‌ என்னிடம்‌ வந்து: நான்‌ இரண்டரை 
வயதாயிருந்தபோது ஆஸ்துமா வியாதியினால்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டேன்‌, மரிக்கும்‌ 
தருவாயிலிருந்தேன்‌. என்னுடைய பெற்றோர்‌ நான்‌ மரணத்தருவாயில்‌ இருந்தபோது, 
இவளுக்கு உயிரைக்‌ கொடுத்தால்‌ இவளை ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கின்றோம்‌ 
என்று ஒப்புக்கொடுத்தார்கள்‌. நான்‌ நாலரை வயதாயிருந்தபோது, நீங்கள்‌ ஒருமுறை 
மதுரைக்கு வந்திருந்தபோது, நான்‌ என்னை ஊழியத்திந்கென்று அர்ப்பணித்தேன்‌. ஆனால்‌, 
என்னுடைய தாய்‌: நீ சிறு பிள்ளை அப்புறம்‌ போ என்று சொல்லி என்னைத்‌ 
தடூத்துவிட்டார்கள்‌. நீங்கள்தானே என்னை ஊழியத்திந்கென்று ஒப்புக்கொடுத்தீர்கள்‌, 
இப்போது ஏன்‌ தடுக்கிறீர்கள்‌ என்று நான்‌ கேட்டபோது, அவர்கள்‌: நீ சிறு பிள்ளை என்று 
சொல்லிவிட்டார்கள்‌. அன்றிலிருந்து இன்றுவரை எனது தகப்பனார்‌ எனக்கு சாக்லேட்‌ 
வாங்கிக்கொடுக்கும்போது, எனக்கு சாக்லேட்‌ வேண்டாம்‌ பணத்தை என்னிடம்‌ 
கொடுத்துவிடூங்கள்‌ என்று கேட்டு வாங்கி, சபைக்கும்‌ காணிக்கை கொடுத்துவிட்டு, பைபிள்‌ 
சங்கத்திற்கும்‌ பணம்‌ அனுப்பிவிட்டு மீதியை இதிலே வைத்திருக்கிறேன்‌, நீங்கள்‌ வட 
இந்தயாவில்‌ சுவிசேஷம்‌ சொல்லுவதற்காக இதை வைத்துக்கொள்ளுங்கள்‌ என்று 
சொன்னாள்‌. 


தேவையுள்ள தேசத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும்‌ நானும்‌, தியாகம்‌ 
என்னும்‌ கொடியை ஏற்றி தேவனுக்கென்று எதையாகிலும்‌ சாதிப்பதற்கு 
தீர்மானித்துவிட்டால்‌, இந்த தேசத்தில்‌ சுவிசேஷத்தின்‌ தொனி ஒலிக்கும்‌. 


எனக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை நான்‌ எப்படி போவேன்‌? என்று எஸ்தர்‌ 
சான்னபோது, மொர்தெகாய்‌ அவளைத்‌ தட்டி எழுப்பியதோடு, இந்த காலத்தில்‌ நீ 
மளனமாயிருந்தால்‌, இதற்காகவே நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய்‌ என்பதை 
ரிந்துகொள்ளாமாலிருந்தால்‌, நீயும்‌ உன்‌ தகப்பன்‌ வீட்டாரும்‌ அழிவீர்கள்‌ என்று அவன்‌ 
சான்ன வார்த்தை எஸ்தரை அசைத்தது. தான்‌ உயர்த்தப்பட்டதின்‌ காரணத்தை 
ரிந்துகொண்ட எஸ்தர்‌, “நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌' என்று புறப்பட்டாள்‌. எஸ்தரின்‌ 
த்தகத்தில்‌ 'கர்த்தர்‌' “ஆண்டவர்‌' மற்றும்‌ 'தேவன்‌' என்ற வார்த்தைகள்‌ 
சால்லப்படவில்லை, என்றபோதிலும்‌, ஒரு பெண்‌ தியாகத்தோடு “நான்‌ செத்தாலும்‌ 


டட லட லல 


சாகிறேன்‌' என்று சொன்னபடியினாலே, சத்திய வேதத்தில்‌ அவளுடைய சரித்திரமே 
வந்துவிட்டது. தேசத்தின்‌ வறுமைகளும்‌, அறியாமைகளும்‌ மாறுவதற்கு ஆண்டவரே இதோ 
இருக்கிறேன்‌ என்று சொல்லுகின்ற மக்கள்‌ எழும்பவேண்டும்‌. 


என்னுடன்‌ ஊழியத்திலுள்ள ஒரு சகோதரிக்கு திடீரென்று மூக்கிலும்‌, வாயிலும்‌, 
காதுகளிலுமிருந்து இரத்தம்‌ கொட்டத்‌ தொடங்கியது. அவள்‌ இருமும்போதெல்லாம்‌ 
இரத்தம்‌ அதிகமாக வெளியேறிக்கொண்டேயிருந்தது. அருகாமையிலுள்ள 
மருத்துவமனைக்கு அழைத்துச்‌ சென்றார்கள்‌. மருத்துவர்களோ, உள்ளே உள்ள நரம்புகள்‌ 
வெடித்துவிட்டன, ஆபத்தான நிலமை என்று சொன்னதினால்‌, நாங்கள்‌ ஜெபித்துவிட்டு 
வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்‌ வேளையில்‌ வழியிலேயே இரத்தம்‌ 
நின்றுவிட்டது. எல்லாருக்கும்‌ ஆச்சரியமாயிருந்தது. அந்த மருத்துவமனையில்‌ ஒரு நாள்‌ 
மாத்திரம்‌ வைத்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள்‌. மீண்டும்‌ அவளை சென்னைக்கு 
அனுப்பினோம்‌, அங்கே ஒரு மருத்துவர்‌, இவள்‌ இருக்கின்ற சூழ்நிலைகள்‌ சரியில்லை, 
அவள்‌ அங்கேயே இருந்தால்‌, மறுபடியும்‌ இது வருவதற்கான வாய்ப்புகள்‌ உள்ளது என்று 
சொன்னார்‌. சில மாதங்களில்‌ அந்த சகோதரியினுடைய தாயார்‌ என்னிடம்‌, “அவள்‌ 
மீண்டும்‌ நான்‌ பீஹாருக்குப்‌ போகின்றேன்‌' என்று சொல்லுவதாகச்‌ சொன்னார்கள்‌. இந்திய 
மண்ணில்‌ இன்னமும்‌ “நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌' என்று சொல்லும்‌ எஸ்தர்கள்‌ உண்டு. 


முன்‌ நிற்போருக்காக 
முழங்காலில்‌ நிற்போர்‌ 


நீர்‌ போய்‌, சூசானில்‌ இருக்கிற யூதரையெல்லாம்‌ கூடிவரச்செய்து, 
மூன்றுநாள்‌ அல்லும்‌ பகலும்‌ புசியாமலும்‌ குடியாமலுமிருந்து, எனக்காக 
உ பவாசம்பண்ணுங்கள்‌. நானும்‌ என்‌ தாதிமாரும்‌ உபவாசம்பண்ணுவோம்‌. 
இவ்விதமாகச்‌ சட்டத்தை மீறி, ராஜாவினிடத்தில்‌ பிரவேசிப்பேன்‌. நான்‌ 
செத்தாலும்‌ சாகிறேன்‌ என்று சொல்லச்சொன்னாள்‌. எஸ்தர்‌ 4:17 


தேவனின்‌ அழைப்பை உணர்ந்து நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌ என்று காலத்தின்‌ 
கட்டாயத்தினை அறிந்து, தங்களை அர்ப்பணித்து புறப்படக்கூடியவர்கள்‌ தேவனுக்கு 
தேவை. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான்‌ திட்டம்‌ வகுத்து செயல்பட்ட 
நேரத்தில்‌, மொர்தெகாயின்‌ வார்த்தைகளினால்‌ தட்டியெழுப்பப்பட்ட எஸ்தர்‌, என்‌ 
ஜனமாகிய நீங்கள்‌ ஜெபிப்பீர்களென்றால்‌, 127 நாடுகளிலும்‌ ஜெபிக்கின்ற மக்கள்‌ 
உருவாகுவார்களென்றால்‌, 127 நாடுகளையும்‌ ஆளுகின்ற அரசனின்‌ கட்டளையை 
மீறுவதற்கு நான்‌ ஆயத்தம்‌ என்று ஆயத்தமானாள்‌. இன்றும்‌ அழிந்துகொண்டிருக்கும்‌ 
ஆத்துமாக்களுக்காகத்‌ தங்கள்‌ உயிரை அர்ப்பணம்‌ செய்வதற்கு வாலிபர்கள்‌ 
எழும்புகிறார்கள்‌. தங்களுடைய பொருட்களையும்‌, ஐசுவரியத்தையும்‌ தியாகம்‌ செய்கின்ற 
மொர்தெகாய்கள்‌ எழும்புகிறார்கள்‌. ஆனால்‌, அவர்களோடு நாங்களும்‌ நிற்கிறோம்‌ என்று 
சொல்லும்‌ மக்கள்‌ இன்று தேவை. யுத்த களத்தில்‌ இருக்கும்‌ வீரர்களுக்காக, போராடி 
ஜெபிக்கும்‌ ஜெபவீரர்கள்‌ தேவை. பணிமுனையில்‌ முன்னணியில்‌ நிற்போருக்காக 
முழங்காலில்‌ நிற்கும்‌ தேவ மக்களையே தேவன்‌ இன்றய நாட்களில்‌ தேடூகின்றார்‌. 
இந்திய தேசம்‌ சுவிசேஷத்தினால்‌ நிரப்பப்பட, அறியாமையில்‌ கிடக்கும்‌ மக்கள்‌ 
தேவராஜ்யத்தின்‌ சொந்த ஜனங்களாக மாறிட தங்களைத்‌ தியாகம்‌ செய்யும்‌ மனிதர்கள்‌ 
தேவை. அவர்களுக்காக ஜெபிக்கும்‌ மக்கள்‌ தேவை. இதனை நாம்‌ உணர்ந்துகொண்டால்‌ 
தேசம்‌ தேவனை அறிவது எளிதாகிவிடும்‌. 


